GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TN / CCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[Price : Re. 0 . 80 Paise . 


TAMA 


* 


" 


. . . 


* 


ON MEN 


Kட்டி 
பாட 


EGOVEDS 


NADO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


14 


S 
. 


TRUT 


MPHST 


TH 
ALON 


- - 


- 


LONE TR 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 277] 


CHENNAI,WEDNESDAY , AUGUST 24 , 2011 

Aavani 7 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் , கடலூர் . 


கடலூர் மாவட்டம் , கடலூர் ஊராட்சி ஒன்றியம் , எம் . பி . அகரம் ஊராட்சித் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந .க . எண் 


அ8/ 1145/ 2008 .) 


No . VI(2)/427 (a -1)/2011 . 


தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 205 , உட்பிரிவு 11- ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட 
ஆட்சித் தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , கடலூர் மாவட்டம் , கடலூர் ஊராட்சி ஒன்றியம் , 
எம் .பி . அகரம் ஊராட்சித் தலைவர் திருமதி ஜி . பிரேமா என்பவர் அரசாணைகளுக்கு முரணாக செயல்பட்டு ஊராட்சி 
நிதி மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட நிதியில் இழப்பினை ஏற்படுத்தி பதிவேடுகள் 
மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் முறைகேடுகள் உறுதிபடுத்தப்பட்ட நிலையில் விசாரணை அலுவலரின் அறிக்கையின் 
அடிப்படையிலும் உரிய அனுமதியின்றி முறைகேடாக தொகை எடுத்து கையாடல் செய்யப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் 
ஊராட்சித் தலைவர் என்னும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அரசு நிதியை கையாடல் செய்து இழப்பு ஏற்படுத்திய 
எம் .பி . அகரம் ஊராட்சித் தலைவர் திருமதி ஜி . பிரேமா என்பவரை எம் .பி . அகரம் ஊராட்சித் தலைவர் 
பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இந்த உத்தரவு தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


நம என 


DTP _ VI - 2 Ex . (277 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


கடலூர் மாவட்டம் , பண்ருட்டி ஊராட்சி ஒன்றியம் , சிலம்பிநாதன்பேட்டை ஊராட்சித் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந .க . எண் 


அ8/6146/ 2008 .) 


No. VI(2)/427(a -2)/2011 . 


தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 205 , உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட 
ஆட்சித் தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , கடலூர் மாவட்டம் , பண்ருட்டி ஊராட்சி ஒன்றியம் , 
சிலம்பிநாதன் பேட்டை ஊராட்சித் தலைவர் திரு . கே . மாயவேல் என்பவர் அரசாணைகளுக்கு முரணாக செயல்பட்டு 
ஊராட்சி நிதி மற்றும் திட்ட நிதியில் இழப்பினை ஏற்படுத்தி பதிவேடுகள் மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் 
முறைகேடுகள் உறுதிபடுத்தப்பட்ட நிலையில் விசாரணை அலுவலரின் அறிக்கையின் அடிப்படையிலும் உரிய அனுமதியின்றி 
முறைகேடாக தொகை எடுத்து கையாடல் செய்யப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் ஊராட்சித் தலைவர் என்னும் அதிகாரத்தை 
தவறாக பயன்படுத்தி அரசு நிதியை கையாடல் செய்து இழப்பு ஏற்படுத்திய சிலம்பிநாதன்பேட்டை ஊராட்சித் தலைவர் 
திரு. கே . மாயவேல் என்பவரை சிலம்பிநாதன்பேட்டை ஊராட்சித் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை 
வெளியிடப்படுகிறது . 


இந்த உத்தரவு தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


கடலூர் மாவட்டம் , அண்ணாகிராமம் ஊராட்சி ஒன்றியம் , திருத்துறையூர் ஊராட்சித் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . எண் அ8/ 1984 /2010 ) 


No . VI( 2)/ 427 (a -3)/ 2011 . 


தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 205 , உட்பிரிவு 11- ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட 
ஆட்சித் தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , கடலூர் மாவட்டம் , அண்ணாகிராமம் ஊராட்சி ஒன்றியம் , 
திருத்துறையூர் ஊராட்சித் தலைவர் திரு . ஜெ . தண்டபாணி என்பவர் அரசாணைகளுக்கு முரணாக செயல்பட்டு 
ஊராட்சி நிதியில் இழப்பினை ஏற்படுத்தி பதிவேடுகள் மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் முறைகேடுகள் உறுதிபடுத்தப்பட்ட 
நிலையில் விசாரணை அலுவலரின் அறிக்கையின் அடிப்படையிலும் உரிய அனுமதியின்றி முறைகேடாக தொகை எடுத்து 
கையாடல் செய்யப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் ஊராட்சித் தலைவர் என்னும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அரசு 
நிதியை கையாடல் செய்து இழப்பு ஏற்படுத்திய திருத்துறையூர் ஊராட்சித் தலைவர் திரு . ஜெ . தண்டபாணி என்பவரை 
திருத்துறையூர் ஊராட்சித் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

இந்த உத்தரவு தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


கடலூர் , 
2011 ஆகஸ்ட் 23 . 


வே . அமுதவல்லி , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


